தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TN / CCN / 467 / 2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 4 . 80 காசு 


நா 


டு 


தமிழ்நாடு அரசிதழ் 


நாடு 


பா 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மயே வெல்க 


வல்லும் 


எண் 47 ] | 


சென்னை, புதன்கிழமை , நவம்பர் 21 , 2018 
கார்த்திகை 5 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2049 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கைகள் 


[ அரசாணை (நிலை) எண் 109 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( G2)த் துறை , 7 செப்டம்பர் 2018 ) 


தமிழ்நாடு 1972 ஆம் ஆண்டு தொழிலாளர் நல நிதிச் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 36 /1972 ) 22ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (2 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 05 - 10 - 2016 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் 
பாகம் II - பிரிவு 2 - இல் , 575 - 577 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறையின் 
II(2 ) தொ. வே /667/2016 ஆம் எண் அறிவிக்கையை இரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , கீழேயுள்ள 
அட்டவணையின் நெடும்பத்தி (3)- இன் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள நிறுவனங்களின் வகைகளைப் பொறுத்தவரையில் , 
மேற்சொன்ன சட்டத்தின் செயல் நோக்கங்களுக்காக , அதன் நெடும்பத்தி (2)- இல் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களை , ஆய்வாளர்களாக 
இதனால் நியமிப்பதுடன் , அவர்களின் அதிகாரவரம்பிற்குட்பட்ட பகுதியில் செயல்படும் வகையில் , நெடும்பத்தி (4 )- இன் நிகரான 
பதிவுகளில் உள்ளூர் எல்லைகளையும் வரையறை செய்கிறார் . 


அட்டவணை 


நபர்கள் 


நிறுவனங்களின் வகை 


உள்ளூர் எல்லைகள் 


தொடர் 
எண் 
( 1) 


( 3) 


( 2 ) 
செயலாளர் 
தொழிலாளர் துறை 
கூடுதல் ஆணையர் 


தமிழ்நாடு 1972 ஆம் ஆண்டு தொழிலாளர் 1965 ஆம் ஆண்டு மிகை ஊதியம் வழங்கல் 
நல நிதிச் சட்டத்தின் ( தமிழ்நாடுச் சட்டம் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 21/1965 ) 27ஆம் 
36/1972 ) 2 - ஆம் பிரிவைச் சேர்ந்த பகுதி பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் கீழ் ஒதுக்கீடு 
( d ) - இன் துணை பகுதிகள் (ii ),(iv ) செய்யப்பட்ட உள்ளூர் எல்லைகள் . 
மற்றும் (v) -இன் கீழ் வருகிற அனைத்து 
நிறுவனங்கள் . 


DTP- II -2 -( 47 ) ( T Sup ) - 1 


[1 ] | 


நபர்கள் 


நிறுவனங்களின் வகை 


உள்ளூர் எல்லைகள் 


தொடர் 
எண் 


( 2 ) 


தொழிலாளர் துறை 
இணை ஆணையர் -1 , 
சென்னை . 
தொழிலாளர் துறை 
இணை ஆணையர் - II , 
சென்னை . 
தொழிலாளர் துறை 
இணை ஆணையர் , 
வேலூர் . 
தொழிலாளர் துறை 
இணை ஆணையர் , 
திருச்சிராப்பள்ளி . 
தொழிலாளர் துறை 
இணை ஆணையர் , 
மதுரை . 
தொழிலாளர் துறை 
இணை ஆணையர் , 
கோயம்புத்தூர் . 
தொழிலாளர் துறை 
இணை ஆணையர் , 
சேலம் . 
தொழிலாளர் துறை 
இணை ஆணையர் , 
திருநெல்வேலி. 
தொழிலாளர் துறை 
இணை ஆணையர் , 
திண்டுக்கல் . 
தொழிலாளர் துறை 
இணை ஆணையர் , 
குன்னூர் . 
தொழிலாளர் துறை 
துணை ஆணையர் , 
தொழிலாளர் துறை 
இணை ஆணையர் -1 , 
அலுவலகம் , சென்னை . 


தமிழ்நாடு 1972 ஆம் ஆண்டு தொழிலாளர் 1965 ஆம் ஆண்டு மிகை ஊதியம் வழங்கல் 
நல நிதிச் சட்டத்தின் (தமிழ்நாடுச் சட்டம் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 21 /1965 ) 27ஆம் 
36/1972 ) 2 - ஆம் பிரிவைச் சேர்ந்த பகுதி பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் கீழ் ஒதுக்கீடு 
( d )- இன் துணை பகுதிகள் ( ii),(iv ) செய்யப்பட்ட உள்ளூர் எல்லைகள் . 
மற்றும் (v ) - இன் கீழ் வருகிற அனைத்து 
நிறுவனங்கள் . 


13 


தொழிலாளர் துறை 
துணை ஆணையர் , 
தொழிலாளர் துறை 
இணை ஆணையர் - II , 
அலுவலகம் , சென்னை . 


நிறுவனங்களின் வகை 


உள்ளூர் எல்லைகள் 


14 


தொடர் 

நபர்கள் 
எண் 

( 2 ) 
தொழிலாளர் துறை 
துணை ஆணையர் , 
தொழிலாளர் துறை 
இணை ஆணையர் 
அலுவலகம் , வேலூர் . 


5 


தொழிலாளர் துறை 
துணை ஆணையர் , 
தொழிலாளர் துறை 
இணை ஆணையர் 
அலுவலகம் , திருச்சிராப்பள்ளி . 


16 


18 


| 


தொழிலாளர் துறை 
இணை ஆணையர் , 
தொழிலாளர் துறை 
இணை ஆணையர் 
அலுவலகம் , மதுரை. 
தொழிலாளர் துறை 

தமிழ்நாடு 1972 ஆம் ஆண்டு தொழிலாளர் 1965 ஆம் ஆண்டு மிகை ஊதியம் வழங்கல் 
துணை ஆணையர் , 

நல நிதிச் சட்டத்தின் ( தமிழ்நாடுச் சட்டம் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 21/1965 ) 27ஆம் 
தொழிலாளர் துறை 

36/ 1972 ) 2 - ஆம் பிரிவைச் சேர்ந்த பகுதி பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் கீழ் ஒதுக்கீடு 
இணை ஆணையர் 

( d ) - இன் துணை பகுதிகள் ( ii),( iv ) செய்யப்பட்ட உள்ளூர் எல்லைகள் . 
அலுவலகம் , கோயம்புத்தூர் . மற்றும் ( v )- இன் கீழ் வருகிற அனைத்து 

நிறுவனங்கள் . 
தொழிலாளர் துறை 
துணை ஆணையர் , 
தொழிலாளர் துறை 
இணை ஆணையர் 
அலுவலகம் , சேலம் . 
தொழிலாளர் துறை 
துணை ஆணையர் , 
தொழிலாளர் துறை 
இணை ஆணையர் 
அலுவலகம் , திருநெல்வேலி . 
தொழிலாளர் துறை 
துணை ஆணையர் , 
தொழிலாளர் துறை 
இணை ஆணையர் 
அலுவலகம் , திண்டுக்கல் . 
தொழிலாளர் துறையின் தமிழ்நாடு 1972 ஆம் ஆண்டு தொழிலாளர் 1965 ஆம் ஆண்டு மிகை ஊதியம் வழங்கல் 
அனைத்து உதவி ஆணையர் , நல நிதிச் சட்டத்தின் (தமிழ்நாடுச் சட்டம் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 21/1965 ) 27ஆம் 
( செயலாக்கம் ) 

36/ 1972 ) 2 - ஆம் பிரிவைச் சேர்ந்த பகுதி பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் கீழ் ஒதுக்கீடு 
( d )- இன் துணை பகுதிகள் (ii),(iv ) செய்யப்பட்ட உள்ளூர் எல்லைகள் . 
மற்றும் (v )- இன் கீழ் வருகிற அனைத்து 
நிறுவனங்கள் . 


20 


நபர்கள் 


நிறுவனங்களின் வகை 


உள்ளூர் எல்லைகள் 


தொடர் 
எண் 


22 | தொழிலாளர் துறை 

தமிழ்நாடு 1972 ஆம் ஆண்டு தொழிலாளர் 1951 ஆம் ஆண்டு மலைத்தோட்ட தொழிலாளர் 
உதவி ஆணையர் , 

நல நிதிச் சட்டத்தின் (தமிழ்நாடுச் சட்டம் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 69/1951 )கீழ் 
(மலைத்தோட்டம் ) 

36 /1972 ) 2 - ஆம் பிரிவைச் சேர்ந்த அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட உள்ளூர் 
பகுதி (d ) - இன் துணை பகுதிகள் எல்லைகள் . 
(ii)- இல் வரையறுக்கப்பட்டவாறான மலைத் 

தோட்டங்கள் . 
23 தொழிலாளர் துறை 

தமிழ்நாடு 1972 ஆம் ஆண்டு தொழிலாளர் திருநெல்வேலி, தூத்துக்குடி , கன்னியாகுமரி 
உதவி ஆணையர் , 

நல நிதிச் சட்டத்தின் (தமிழ்நாடுச் சட்டம் மற்றும் விருதுநகர் வருவாய் மாவட்டங்கள் . 
( மகளிர் நலன் ) திருநெல்வேலி . 36/1972 ) 2 - ஆம் பிரிவைச் சேர்ந்த பகுதி 

(d ) - இன் துணை பகுதிகள் (ii), ( iv ) 
மற்றும் (v )- இல் வரையறுக்கப்பட்டவாறான 

நிறுவனங்கள் . 
24 தொழிலாளர் துறை 

தமிழ்நாடு 1972 ஆம் ஆண்டு தொழிலாளர் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி வருவாய் 
உதவி ஆணையர் , 

நல நிதிச் சட்டத்தின் ( தமிழ்நாடுச் சட்டம் மாவட்டங்கள் . 
( மகளிர் நலன் ) கோயம்புத்தூர் . 36/1972 ) 2 - ஆம் பிரிவைச் சேர்ந்த பகுதி 

( d) - இன் துணை பகுதிகள் ( ii),(iv ) 
மற்றும் (v )- இல் வரையறுக்கப்பட்டவாறான 

நிறுவனங்கள் . 
25 தொழிலாளர் துறை 

தமிழ்நாடு 1972 ஆம் ஆண்டு தொழிலாளர் சென்னை , வேலூர் , காஞ்சிபுரம் , 
உதவி ஆணையர் , 

நல நிதிச் சட்டத்தின் (தமிழ்நாடுச் சட்டம் திருவண்ணாமலை மற்றும் திருவள்ளூர் 
( மகளிர் நலன் ) சென்னை . 36 /1972 ) 2 - ஆம் பிரிவைச் சேர்ந்த பகுதி வருவாய் மாவட்டங்கள் . 

( d ) -இன் துணை பகுதிகள் ( ii),(iv ) 
மற்றும் (v ) - இல் வரையறுக்கப்பட்டவாறான 

நிறுவனங்கள் . 
தொழிலாளர் துறை 

தமிழ்நாடு 1972 ஆம் ஆண்டு தொழிலாளர் 2009 ஆம் ஆண்டு சட்ட முறை எடையளவு 
துணை ஆய்வாளர்கள் நல நிதிச் சட்டத்தின் ( தமிழ்நாடுச் சட்டம் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 1/2010 ) கீழ் 

36/1972 ) 2 - ஆம் பிரிவைச் சேர்ந்த பகுதி அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட உள்ளூர் 
( d )- இன் துணை பகுதிகள் (ii), (iv ) எல்லைகள் . 
மற்றும் (v ) - இல் வரையறுக்கப்பட்டவாறான 

அனைத்து நிறுவனங்கள் . 
27 தொழிலாளர் துறை 

தமிழ்நாடு 1972 ஆம் ஆண்டு தொழிலாளர் 
உதவி ஆய்வாளர்கள் நல நிதிச் சட்டத்தின் (தமிழ்நாடுச் சட்டம் 

36/1972 ) 2 - ஆம் பிரிவைச் சேர்ந்த பகுதி 
( d ) -இன் துணை பகுதிகள் ( iv ) , ( v ) 
மற்றும் ( vi) - இல் வரையறுக்கப்பட்டவாறான 

அனைத்து நிறுவனங்கள் . 
தமிழ்நாட்டிலுள்ள சிறப்பு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் சம்பந்தப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் 
பொருளாதார மண்டலங்களின் 
மேம்பாட்டு ஆணையர்கள்/ 
இணை மேம்பாட்டு 
ஆணையர்கள் 

சுனில் பாலிவால் , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
(தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


26 


| 


[ அரசாணை ( 2D ) எண் 83 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( 31) த் துறை , 14 செப்டம்பர் 2018. ) 


1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/ 1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) 
பகுதியிலும் , 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , வெளியிடக் கருதப்பட்டுள்ள 
பின்வரும் அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (b ) பகுதியில் 
கோரியுள்ளவாறாக , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


(2 ) இது தொடர்பாக 17 - 12 - 2018 அன்று அல்லது அதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற மறுப்புரை அல்லது 
கருத்துரை தமிழ்நாடு அரசால் பரிசீலிக்கப்படும் என்று இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , 
அதனைச் சென்னை - 600 006இல் உள்ள DMS வளாகம் , தொழிலாளர் நல ஆணையாளர் வாயிலாக , அரசு முதன்மைச் செயலாளர் , 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 

வரைவு அறிவிக்கை 


1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
(b ) பகுதி , 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவு ஆகியவற்றின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 17 - 09 - 2014 - ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு - 2 - இல் , 639 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்புத் துறையின் II (2 )/ தொ . வே /556/2014 ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு 
ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் காலணி தயாரிப்பு தொழிலில் பணியமர்த்தப்பட்டுக் கீழ்க்காணும் விவர அட்டவணையின் 
நெடும்பத்தி (1) இன் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்ட பணியாளர் வகையினருக்கு அதன் (2 )- ஆம் நெடும்பத்தியின் நிகரான 
பதிவுகளில் குறிப்பிடப்பட்டவாறான குறைந்தளவு ஊதிய வீதங்களை இதனால் திருத்தியமைக்கிறார் . 

விவர அட்டவணை 
காலணி தயாரிப்பு தொழிலில் வேலைவாய்ப்பு 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 
( மாதமொன்றுக்கு ) 

( 2 ) 


( 1 ) 


மண்ட லம் - A 
( ரூ . காசு ) 


மண்ட லம் - B 
( ரூ.. காசு ) 


1 . நிருவாகப் பணியாளர்கள் : 
( 1 ) கணக்காளர் (உயரளவு தேர்ச்சி பெற்றவர்கள் ) 

கண்காணிப்பாளர் / பண்டகக் காப்பாளர் 


6348 .00 


6258. 00 


5993. 00 


5904. 00 


5640 .00 


5550 .00 


எழுத்தர் காசாளர் தட்டச்சர் நேரங்குறிப்பவர் கணினி இயக்குபவர் 
ஓட்டுநர்/இயந்திரக் கம்மியர்/மின்கம்மியர் 


5640 . 00 


5550. 00 


4933 .00 


4843 .00 


காவலாள் உதவியாள் பெருக்குபவர்/ தோட்டக்காரர் ( தேர்ச்சி 
பெறாதவர்கள் ) 
தொழில்நுட்பப் பணியாளர்கள் 
தேர்ச்சி பெற்றவர்கள் 
ஓரளவு தேர்ச்சி பெற்றவர்கள் 
தேர்ச்சி பெறாதவர்கள் 


5640 .00 


5550. 00 


5286 .00 


5197 . 00 


4933 . 00 


4843. 00 


விளக்கங்கள் : (1) மண்டலம் A மற்றும் மண்டலம் B ஆகியவை பின்வரும் பகுதிகளை கொண்டிருக்கும் : 
மண்டலம் - A : அனைத்து மாநகராட்சிகள் . 
மண்டலம் - B : மாநகராட்சிகள் தவிர ஏனைய அனைத்துப் பகுதிகள் 


( 2 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் பணியாளர்களுக்குக் கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


அகவிலைப்படியானது , 2010- ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001- ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகளாகும்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் மாதமொன்றுக்கு 
ரூ . 30.00 ( முப்பது ரூபாய் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
அண்மைக் கால நுகர்வோர் விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு திங்களும் அகவிலைப்படி 
கணக்கிடப்பட வேண்டும் . 


(ii) 


( 3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

(4 ) நாள் ஊதிய வீதங்களைக் கணக்கிட மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

(5 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


சுனில் பாலிவால் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (2D ) எண் 84 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 14 செப்டம்பர் 2018 ) 
1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1 ) உட்பிரிவின் (b ) பகுதியிலும் , 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
வெளியிடக் கருதப்பட்டுள்ள பின்வரும் அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியில் கோரியுள்ளவாறாக , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

(2) இது தொடர்பாக 17 - 12 - 2018 அன்று அல்லது அதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற மறுப்புரை அல்லது 
கருத்துரை தமிழ்நாடு அரசால் பரிசீலிக்கப்படும் என்று இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , 
அதனை சென்னை - 600 006 இல் உள்ள DMS வளாகம் , தொழிலாளர் நல ஆணையாளர் வாயிலாக அரசு முதன்மைச் செயலாளர் , 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 

வரைவு அறிவிக்கை 
1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் மத்தியச் சட்டம் 11 /1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதி , மேற்படி சட்டத்தின் 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
13 - 08 - 2014 - ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு - 2 - இல் , 533 - 534 ஆகிய பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட II( 2) LE /477/2014 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு 
அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் காகித உற்பத்தித் தொழிலில் இயந்திரம் மூலம் காகிதம் 
தயாரித்தல் மற்றும் அது தொடர்பாக நேர்கின்ற நடைமுறைப் பணிகளில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழேயுள்ள விவர அட்டவணையின் 
(1) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியாளர்கள் வகையினருக்கு வழங்க வேண்டிய குறைந்த அளவு ஊதிய வீதங்களை , விவர 
அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 

விவர அட்டவணை 
காகித உற்பத்தித் தொழிலில் இயந்திரம் மூலம் காகித தயாரிப்பு மற்றும் அது தொடர்பாக நேர்கின்ற 

நடைமுறைப் பணிகளில் வேலைவாய்ப்பு 


தித உற்பத்தித் 
தள்ள விவர அதளை , விவர 


பணியாளர்களின் வகைகள் 


மாதமொன்றுக்கான குறைந்தளவு 
அடிப்படை ஊதியவீதங்கள் 

( ரூ . காசு ) 


( 2 ) 


1 . தேர்ச்சி பெறாதவர்கள் : 

(1) ஓட்டுநர் 


5890 .00 


5840 . 00 


6044 . 00 


6450 . 00 


அச்சகப் பணியாளர் 
(i) அனைத்து வகை தொழிலாளர் 
( 2 ) ஓரளவு தேர்ச்சி பெற்றவர்கள் . 

()) சாயமேற்றுபவர் 
(ii) இயந்திரம் கவனிப்பவர் 
(i) தூய்மைப்படுத்துபவர் 
(iv ) இழைக்கம்பி பணியாளர் 
(0 ) தையல் மற்றும் சிப்பம் கட்டுபவர் 

பொருத்துநர் உதவியாளர்கள் மற்றும் இதர 

உதவியாளர்கள் 
(vii ) கூழ்ப்ப டுத்துபவர் 
( 3 ) தேர்ச்சி பெற்றவர்கள் 

(1) கொதிகலன் இயக்குபவர் 
( 1) நீர் சுத்திகரிப்பு ஆலையின் இயந்திரம் 

இயக்குபவர் 

ஈருருளை அழுத்துகருவி இயக்குபவர் 
(iv ) | 

காகித இயந்திரம் இயக்குபவர் 
(v ) கூழ் தயாரிப்புக் கருவி இயக்குபவர் 

வெட்டுக்கருவி இயக்குபவர் 
அதனையொத்த இதர கருவிகளை 

இயக்குபவர்கள் 
( viii ) மின் பணியாளர் 
( ix ) பற்றவைப்பவர் 
(x ) கம்மியர் பொருத்துநர் 


€ 


( VI) 


வெட 


( vii) 


தச்சர் 


( xii ) கருமார் 
(xiii) பாவுதள முடிப்பர் 

( xiv ) கடைசல் பணியாளர் 
( 4 ) உயரளவு தேர்ச்சி பெற்றவர் 
மேற்பார்வையாளர் 

6806 .00 
( 5 ) பல்வகைப் பணியாளர் 
(0) கணக்காளர் 

6450 .00 
தட்டச்சர் எழுத்தர் ஓட்டுநர் 

5942 . 00 
(i ) தரக் காவலாள் 

6044 .00 
விளக்கங்கள் : (1) அகவிலைப்படி . மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(i) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படி திங்கள் ஒன்றுக்கு ரூ.36.25 ( முப்பத்து ஆறு 
ரூபாய் இருபத்தைந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

( ii) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் 
கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்படவேண்டும் . 

( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட 
முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

(2 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


( 3 ) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

(4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


சுனில் பாலிவால் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( 2D ) எண் . 89 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J ) த் துறை , 05 அக்டோபர் 2018.) 
1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) 
பகுதி , 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு வெளியிடக் கருதியுள்ள 
அறிவிக்கையின் கீழ்காணும் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , 
அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

(2) இது தொடர்பாக 12- 01- 2019 ஆம் நாளன்று அல்லது அதற்கு முன்னர் வரப்பெறும் யாதொரு மறுப்புரை அல்லது கருத்துரை 
தமிழ்நாடு அரசால் பரிசீலிக்கப்படுமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை 
சென்னை - 600 006 , டி . எம் . எஸ் வளாகத்தில் உள்ள தொழிலாளர் துறை ஆணையாளர் மூலம் அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் 
மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 

வரைவு அறிவிக்கை 
1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 26.11.2014 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு 2 - இல் 761 மற்றும் 762 ஆம் பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் 
மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II(2 ) (LE )/712 /2014 ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் மோட்டார்வண்டி பணிக்களரி தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழேயுள்ள விவர 
அட்டவணையின் (1) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , 
அந்த விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 

விவர அட்டவணை 
மோட்டார் வண்டி பணிக்களரியில் வேலைவாய்ப்பு 


பணியாளர்களின் 

வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் (மாதமொன்றுக்கு ) 


மண்ட லம் A 
( மாநகராட்சிகள்) 


மண்ட லம் B மண்டலம் C 

மண்ட லம் D 
( அனைத்து வகையான நகராட்சிகள் , பேரூராட்சிகள் ( ஏனைய இடங்கள் ) 
நகராட்சிகள்) 

மற்றும் பாளையங்கள் ) 


( 1 ) 


(2 ) 


1 . நிருவாகம் 


ரூ . காசு . 


ரூ . காசு . 
8995 . 00 
8713 .00 


ரூ . காசு . 
8713 . 00 
8494 . 00 


8458 . 00 
8235 . 00 


ரூ. காசு . 
8177 .00 
8013. 00 


8561 . 00 


8340. 00 


8106 . 00 


7885 .00 


( 1 ) மேலாளர் 
( 2) உதவி மேலாளர் 
( 3 ) கணக்காளர் 
( 4 ) காசாளர் 
( 5 ) பண்டக சாலைக் 
காப்பாளர் 
( 6 ) தட்டச்சர் 
( 7 ) எழுத்தர் 


8387 . 00 


8177. 00 


7978 . 00 


7766 . 00 


8118 . 00 


7953. 00 


7766. 00 


7579 . 00 


7733 . 00 


7579. 00 


7439 . 00 


7310 . 00 


( 8 ) நேரக் காப்பாளர் 
( 9) ஏவலாள் 
( 10 ) காவலாள் 
(11 ) அலுவலக 
உதவியாள் 
| | மேற்பார்வை : 


8995 . 00 
8713 . 00 


8713. 00 
8494 . 00 


8458 .00 
8235 . 00 


8177. 00 
8013. 00 


8118 . 00 


7953. 00 


7766. 00 


7579. 00 


( 1) முதலாள் 
( 2 ) மேற்பார்வைளர் 
( 3) சார்ஜ்மேன் 
(Chargemen ) 
( 4 ) பணிக்களரி 
கருவி காப்பாளர் 
III. தேர்ச்சி பெற்றவர் . 
(1) இயந்திரக் 
கம்மியர் 
(2 ) பெஞ்ச் பிட்டர் 
( 3 ) உதவி இயந்திரக் 
கம்மியர் 
(4 ) பொருத்துநர் 
( 5 ) மின்கம்மியர் 


8713. 00 


8494 . 00 


8248 . 00 


8013 . 00 


8561. 00 


8340 . 00 


8106 . 00 


7885 . 00 


( 6 ) கருமான் 
( 7 ) தச்சர் 
( 8 ) தகரவேலை 
செய்பவர் 
( 9) கடைசல் 
பிடிப்பவர் 
( 10 ) லைனர் 
( 11 ) தெளிப்பு 
வண்ண ம் பூசுபவர் 
(12 ) உதவி முதலாள் 
(13) பற்றவைப்பவர் 
( 14 ) இயந்திரப் 
பணியாளர் 
( 15) தையற்காரர் 
( 16 ) வார்ப்படம் 
செய்பவர் 
(17 ) வண்ண ம் 
பூசுபவர் 
( 18 ) வைண்ட ர் 
( கட்டுனர் ) 
( 19) டயர் பணியாளர் 


8387 . 00 


8177 . 00 


7978 .00 


7766 . 00 


8154 . 00 


7966 . 00 


7779 . 00 


7604. 00 


8387 . 00 


8177 . 00 


7978 . 00 


7766 . 00 


8118 .00 


7953. 00 


7766 . 00 


7579. 00 


7824 . 00 


7672 . 00 


7509 . 00 


7357. 00 


8213. 00 


8036 . 00 


7849 . 00 


7662 . 00 


( 20 ) மின்க லப் 
பணியாளர் 
(21) வல்கனைசர் 
(ரப்பர் பற்றவைப்பவர் ) 
( 22 ) உதவி 
இயந்திரப்பணியாளர் 
(23) உதவி 
பற்றவைப்பவர் 
( 24 ) பணிக்களரி 
ஓட்டுநர் 
( 25 ) எண்ணெய்ப் 
பசையிடுபவர் 
IV . ஓரளவு தேர்ச்சி பெற்றவர் : 
(1 ) உதவி பற்ற 
வைப்பவர் 
( 2 ) உதவி கருமான் 
( 3 ) உதவி தகர 
வேலை செய்பவர் 
( 4 ) உதவி 
மின்கம்மியர் 
( 5 ) உதவி வண்ண ம் 
பூசுபவர் 
( 6 ) சம்மட்டி 
அடிப்பவர் 
( 7 ) மசகெண்ணெய் 
உதவியாளர் 
( 8 ) பற்றவைப்பவர் 
உதவியாளர் 
V . தேர்ச்சி பெறாதவர் : 
(1 ) துப்புரவப் 
பணியாளர் 
( 2) பெருக்குபவர் 
( 3) சுத்தம் செய்பவர் 
( 4) உதவியாள் 
(5 ) தண்ணீ ர் 
எடுத்துச் செல்பவர் 
( 6 ) பெட்ரோல் பம்பு 
இயக்குபவர் 


8036 . 00 


7860 . 00 


7684 . 00 


7509 . 00 


7898 . 00 


7744 . 00 


7579 . 00 


7428 . 00 


7733 . 00 


7579. 00 


7439 . 00 


7310 . 00 


விளக்கங்கள் : 

1 . அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் : 

(1) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள் ) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படியானது திங்கள் ஒன்றுக்கு ரூ.45 . 40 
(நாற்பத்தைந்து நாற்பது காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(i ) அகவிலைப்படியானது , ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான முந்தைய 12 மாதங்களுக்கான விலைப்புள்ளியின் சராசரியை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் திங்கள் முதல் நாளிலிருந்து கணக்கிடப்பட வேண்டும் . 


( iii ) முந்தைய ஆண்டில் சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் கொண்ட முதல் கணக்கீடு , 
இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

(2) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் , பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித 
வேறுபாடும் காட்டக்கூடாது . 

( 3 ) நாள் ஊதியத்தை கணக்கிட மாத ஊதியத்தை 26 - ஆல் வகுக்க வேண்டும் . 

(4 ) இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் தற்போது வழங்கப்படும் ஊதியங்கள் , அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதை ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


சுனில் பாலிவால் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


